1ம்‌. எபே. 


பி 


த | A 


1 | 
| 


71% பத்த 


உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ கொடுக்கும்‌ தேசத்தில்‌ உன்‌ நாட்கள்‌ 
நீடித்திருக்கும்படி, உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ தாயையும்‌ கனம்பண்ணுவாயாக. 
யாத்திராகமம்‌ 20:12 


என்‌ மகனே, கர்த்தருடைய சிட்சையை வெறுக்காதே; அவருடைய சிட்சைக்கு 
சோர்வடையவும்‌ வேண்டாம்‌. ஒரு தகப்பனைப்‌ போலவே அவர்‌ மகிழ்ச்சியடையும்‌ மகன்‌. 
நீதிமொழிகள்‌ 3:11-12 


சாலமோனின்‌ பழமொழிகள்‌. ஞானமுள்ள மகன்‌ தகப்பனைச்‌ சந்தோஷப்படுத்துகிறான்‌; 
நீதிமொழிகள்‌ 10:1 


உன்னைப்‌ பெற்ற உன்‌ தந்தைக்குச்‌ செவிகொடு; நீதிமொழிகள்‌ 23:22 


பிள்ளைகளே, உங்கள்‌ பெற்றோருக்குக்‌ கர்த்தருக்குள்‌ &ழ்ப்படியுங்கள்‌: இது நியாயம்‌. 
உன்‌ தந்தையையும்‌ தாயையும்‌ கனம்பண்ணு: (இது வாக்குறுஇயுடன்‌ கூடிய முதல்‌ 
கட்டளை) அது உனக்கு நலமாக இருக்கவும்‌, நீங்கள்‌ பூமியில்‌ நீண்ட காலம்‌ வாழவும்‌ 
வேண்டும்‌. எபேசியர்‌ 6:1-3 


உன்‌ தந்தையை உன்‌ முழு மனதோடு மதிக்கவும்‌, உன்‌ தாயின்‌ துக்கங்களை மறக்காதே. 
நீங்கள்‌ அவர்களிடமிருந்து பிறந்தவர்‌ என்பதை நினைவில்‌ வையுங்கள்‌; அவர்கள்‌ 
உனக்காகச்‌ செய்த காரியங்களுக்கு நீ அவர்களுக்கு எப்படிப்‌ பிரதிபலன்‌ கொடுப்பாய்‌? 
பிரசங்கி 7:27-28 


பிரசங்கி 3:1-16 

1 பிள்ளைகளே, உங்கள்‌ தகப்பனுக்குச்‌ செவிகொடுங்கள்‌, அதன்பின்‌ நீங்கள்‌ 
பாதுகாப்பாக இருக்கும்படி செய்யுங்கள்‌. 

2 கர்த்தர்‌ பிள்ளைகள்மேல்‌ தகப்பனுக்கு மரியாதை கொடுத்தார்‌, பிள்ளைகள்‌ மீது 
தாயின்‌ அதிகாரத்தை உறுதிப்படுத்தினார்‌. 

3 தன்‌ தகப்பனைக்‌ கனம்பண்ணுஇறவன்‌ தன்‌ பாவங்களுக்குப்‌ பரிகாரம்‌ செய்றொன்‌. 
4 தன்‌ தாயைக்‌ கனம்பண்ணுநறெவன்‌ பொக்கிஷத்தைச்‌ சேமித்தவனைப்‌ போன்றவன்‌. 
5 தன்‌ தகப்பனைக்‌ கனம்பண்ணுஇறவன்‌ தன்‌ பிள்ளைகளால்‌ சந்தோஷப்படுவான்‌; 
அவன்‌ ஜெபம்‌ செய்யும்போது அவன்‌ கேட்கப்படுவான்‌. 

6 தன்‌ தகப்பனைக்‌ கனம்பண்ணுஇறவன்‌ நீண்ட ஆயுளைப்‌ பெறுவான்‌: கர்த்தருக்குக்‌ 
கம்ப்படிகிறவன்‌ தன்‌ தாய்க்கு ஆறுதலாயிருப்பான்‌. 

7 கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவன்‌ தன்‌ தகப்பனைக்‌ கனம்பண்ணுவான்‌, தன்‌ 
எஜமானர்களுக்குச்‌ செய்வதுபோலத்‌ தன்‌ பெற்றோருக்குச்‌ சேவை செய்வான்‌. 

8 உன்‌ தந்தையையும்‌ தாயையும்‌ சொல்லிலும்‌ செயலிலும்‌ கனம்பண்ணு, அவர்களால்‌ 
உனக்கு ஆசீர்வாதம்‌ உண்டாகும்‌. 

9 தந்தையின்‌ ஆசீர்வாதம்‌ பிள்ளைகளின்‌ வீடுகளை நிறுவுகிறது; ஆனால்‌ தாயின்‌ சாபம்‌ 
அஸ்திவாரங்களை வேரறுக்கிறது. 

10 உன்‌ தந்தையின்‌ அவமதிப்பில்‌ பெருமை கொள்ளாதே: உன்‌ தந்தையின்‌ அவமதிப்பு 
உனக்கு மகிமை அல்ல. 

11 மனுஷனுடைய மகிமை அவன்‌ தகப்பனுடைய மகிமையினால்‌ உண்டாயிருக்றெது; 
அவமதிப்புள்ள தாய்‌ பிள்ளைகளுக்கு நிந்தை. 

12 என்‌ மகனே, உன்‌ தந்தையின்‌ வயதில்‌ அவனுக்கு உதவி செய்‌, அவன்‌ உயிரோடு 
இருக்கும்‌ வரை அவனைத்‌ துன்பப்படுத்தாதே. 

13 அவனுடைய புத்தி கெட்டுப்போனால்‌, அவனிடத்தில்‌ பொறுமையாயிரு: நீங்கள்‌ முழு 
பலத்துடன்‌ இருக்கும்போது அவரை வெறுக்காதர்கள்‌. 

14 உன்‌ தகப்பனுடைய விடுதலை மறக்கப்படமாட்டாது; 

15 உன்‌ துன்பத்தின்‌ நாளில்‌ அது நினைவுகரப்படும்‌; உங்கள்‌ பாவங்களும்‌ குளிர்ந்த 
காலநிலையில்‌ பனிக்கட்டியைப்‌ போல உருகிவிடும்‌. 

16 தன்‌ தகப்பனைக்‌ கைவிடுறெைவன்‌ தூஷணனைப்போல்‌ இருக்கிறான்‌; தன்‌ தாயை 
கோபப்படுத்துகிறவன்‌ சபிக்கப்பட்டவன்‌: தேவனால்‌. 


